GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 4 .00 Paise . 


TAM 


. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RAMENTO 


DALERE 


AGOVERS 


INADO 


PUBLISHED BY AUTHORITY 


4LONE 1 


PIUMPHS 


No. 4 ] 


CHENNAI, WEDNESDAY, JANUARY 28 , 2015 

Thai 14 , Jaya , Thiruvalluvar Aandu – 2046 


Part 11 - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


HOME DEPARTMENT 


Family Courts Act. 
Appointment on Transfer and Posted as Judge , Family Court, Kancheepuram .. 


.. 


76 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 


Tamil Nadu Town and Country Planning Act. — Declaration of Draft Amendment to 

inclusion of the Additional Areas in the Salem Local Planning Area 


76 -80 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Disputes Act: 

Disputes between Workmen and Managements referred to Labour Courts for 
Adjudication .. 

" .. .. 


80 -83 


PUBLIC WORKS DEPARTMENT 
First Class Boiler Attendant Examination 2013 , Results 

. 


. 


. 


. 


83 


D . I.P. — 11 -2 (4) — 1 


[ 75 ] 


76 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II— Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


DRAFT AMENDMENT 
In the said Notification , for “ THE TABLE ”, the following 
Table shall be substituted , namely : 


“ THE TABLE 


Appointment on Transfer and Posted as Judge, Family 

Court, Kancheepuram under the Family Courts Act. 
[G .O . (D ). No. 913 , Home (Courts - II), 31st December 2014 , 

மார்கழி 16 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 .) 
No. II (2 )/H0 /43/ 2015 . — In exercise of the powers conferred 
under sub -section ( 1) of Section 4 of the Family Courts Act 
1984 (Central Act 66 of 1984 ), the Governor of Tamil Nadu 
with the Concurrence of the High Court, Chennai hereby 
makes the following appointment on transfer. 


Serial 
Number 


Number and Name 
of the Revenue Village 


Name of 
the local 
Planning 
area 
(2 ) 


( 1) 


( 3 ) 


Sl. 


Salem 


No . 


Salem Municipal Area 
Ward A to N (Salem Old 
Municipal Area ) 


Name and Designation Transferred and 

posted as 
Thiru . J. Kaliyamurthy, Judge, Family Court, 
Sessions Judge , Mahalir Chengalpattu in 
Neethimandram , Tirunelveli Kancheepuram District 

in newly sanctioned 
court. 


Salem Taluk 


Kottanur 


nir 


Vedakuttampatti 


* 


APURVA VARMA, 
Principal Secretary to Government. 


Delavaipatti 


w 


Ayyamperumalpatti 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT. 


Mallammuppanpatti 


☺ 


Kaminayakkanpatti 


Declaration of Draft Amendment to inclusion of the 

Additional Areas in the Salem Local Planning Area 
under the Tamil Nadu Town and Country Planning Act. 


o 


Reddipatti 


o 


Ammapalayam 


º 


Narasojipatti 


E 


Reddiyur 


Alagapuram 


[G . O . Ms. No. 187 , Housing and Urban Development 

[UD4 ( 2)], 29th December 2014 , 
LOTISLI 14 , BW , Guinguri 36000 – 2045.] 
No. 11 (2 )/HOU /44/ 2015 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section ( 1) of Section 10 of 
the Tamil Nadu Town and Country Planning Act, 1971 
( Tamil Nadu Act 35 of 1972) and in supersession of the 
Housing and Urban Development Department Notification 
No.1 (2 )/HOU /649/2013, published at pages 581- 585 of 
Part-11-Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
dated the 28th August 2013 , the Governor of Tamil Nadu 
hereby declares intention to include additional areas in the 
Salem Local Planning Area and to make the following 
Amendment to the Housing and Urban Development 
Department Notification No. II ( 2 )/HOU /836 /97, Published at 
pages 232 - 236 of Part Il- Section 2 of the Tamil Nadu 
Government Gazette , dated the 26th March 1997 . 


Chettichavadi 
Kondamanayakkanpatti 
Kannankurichi 


Palapatti 


Karpagam 
Vedappatti 


Korattuppatti 


Veeranam 


Valaiyakkaranur 


Perumalpalayam 


2 . Notice is hereby given that this Notification will be 
taken into consideration under sub - section ( 4 ) of the said 
Section 10 of the said Act, on or after the expiry of two 
months from the date of publication of this Notification in the 
Tamil Nadu Governrnent Gazette and that any objection or 
suggestion , whichever may be received from any inhabitant 
or any local authority or institution in the local areas with 
respect thereto , before the expiry of the period aforesaid will 
be duly considered by the Government of Tamil Nadu . 
objection or suggestion in writing , if any, should be addressed 
to the Secretary to Government, Housing and Urban 
Development Department, Fort St. George , Secretariat, 
Chennai - 600 009. 


Pallipatti 


Dasinayakkanpatti 


Tailanur 


Chinnanur 


Jan . 28 , 2015 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


77 


Serial 
Number 


Name of 
the local 
Planning 

area 


Number and Name 
of the revenue Village 


Serial 
Number 


Name of 
the local 
Planning 

area 


Number and Name 
of the revenue Villages 


( 1) 


(2) 


(3 ) 


(1) 


(2 ) 


( 3) 


Mettupattitadanur 


Uttamasolapuram 


Masinayyakkanpatti 


Ariyampalayam . 


Adikarapatti 


llampiliai 


Thatampatti 


Perumalkkavandanpatti 


Udayappatti 


Ramapuram 
Reddipalti 


Ammapet 


Anaikuttaipatti 


Kaiparaipatti 


Kumaraswamipatti 
Hasthampatti 
Ayyamperumalpatti 
Alagapuram Pudur 
Erumapalayam 
Tadagapatti 
Andipatti 


110 


111 


Sevampalayam 
Kombadipatti 
Nallar lyyampatti 
Chinnasiragapadi 
Periyaseeragappadi 
Virapandi 
Sittaneri 
Akkaraipalayam 


112 


113 


Andipatti 
Annadanapatti 
Pallapatti 


114 
115 


116 


Palampatti 


Meyyanur 
Bodinayakkanpatti 


117 


Vabniyambadi 


118 


Erachinnampatti 


119 


Suramangalam 
Ariyakkavundanpatti 
Selattanpatti 
Andipatti 


Eravadipettampatti 
Valakuttapatti 


120 


Erramanayakkanpalayam 
Vengampatti 


Soundapuram 


Kandampatti 


Mukuthipalayam 


Kondalampatti 


Basuvanattampatti 


Puttur 


Parappatti 


Neikkarapatti 


Nalikkalpatti 


Paranattamangalam 


121 
122 
123 
124 
125 
126 
127 
128 
129 
130 
131 
132 
133 


Sandiyur 


Kondalampatti 


Ammapalayam 


Mallur 


Silnayakkanpatti 
Nilavarappatti 
Tammanayakkanpatti 
Attavanaipulaveri 


Pallitheruppatti 
Sandiyur Attayampatti 
Gejjalanayakkanpatti 


Agaraharapulaveri 


Jerugumalai 


78 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II— Sec . 2 


Serial 
Number 


Name of 
the local 
Planning 


Number and Name 
of the revenue Villages 


Serial 
Number 


Number and Name 
of the revenue Villages 


Name of 
the local 
Planning 

area 


area 


(1) 


( 2 ) 


(3 ) 


( 1) 


( 2) 


( 3 ) 


95 . 


134 


Panamarathupatti 


130 . 


15 


Mallaravarhampatti 


96 . 


135 


Tippampatti 


131. 


Perumamapatty 


136 


Kuralnatham 


132 . 


Kanjamalai Reserved Forest 


98 . 


137 


Konamaduvu 


133 . 


Sarcargollapatti 


99 


138 


134 . 


Majragollapatti 


Vedapatti 
Nulathukombai 


139 


135 . 


101. 


140 


Sambakuttaipatti 


136 . 


102 . 


Vattamuthampatty 
Thirumalaigiri 
Velliyampatti 
Senaippalaiyam 


141 


Adimalaipatti 


137 . 


103. 


142 


Thumbalpatti 


138 . 


104 . 


143 


Jalluttuppatti 


139 . 


Vembaditalam 


105 . 


144 


Kammalapatti 


140 . 


106 . 


156 


Agraharanattaramangalam 


Selliyampalayam 
Ettimanaickampatti 


141. 


158 


Karipatti 


107. 
108 . 


142. 


Rakkippatti 


159 


Periyakavundapuram 


143 . 


Kadathur Agraharam 


109 . 


160 


Chinnakavundapuram 


144 . 


Rajapalayam 


110 . 


Ayodhiyapattinam 


161 
162 


145. 


100 


Nayinampatti 


111 . 


Minnampalli 


146. 


Thanakuttipalayam 


112 . 


101 
102 
103 


Attayampatti 


147 . 
148. 


113 . 
114 . 


Marulayyanpalayam 


Kullampatti 
Nagarmalai R .F . 
Jalluttupatti R .F . 
Jerugumalai R . F. 
Keeraipappampadi 


149. 


104 


Muttanampalayam 


115 . 


150 . 


105 


Papparapatti 


116 . 


151. 


106 


Velanattam 


117 . 


Maramangalathupatti 


152. 


107 


Chennagiri 


118 . 


Mooduthurai 


153. 


108 


119 . 


Kullananpatti 


Pettampatti 


120 . 


154. 


109 


Karichipatti 


Bairoji 


121. 


155 . 


Sithanorigollapatty 
Ariyagoundampatti 


145 
146 


Valasaiyur 
Sukkampatti 


156 . 


122 . 
123. 


Laguvampatti 


157. 


147 


Tadanur 


124 . 


158 . 


148 


Mukkanur 


Murungapatti 
Pethampatti 


125 . 


159. 


149 


Kattiripatti 


126 . 


Naichenpatti 


160. 


150 


Achanguttaipattipudur 


Thumbathuliapatti 


161. 


151 


Aramanur 


127 . 
128. 


Nallampatti 


162. 


152 
153 


Achanguttaipatti 
Kuppanur 


129. 


Poomandapatti 


163 . 


Jan . 28 , 2015 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


79 


Serial 
Number 


Number and Name 
of the revenue Villages 


Serial 
Number 


Number and Name 
of the revenue Villages 


Name of 
the local 
Planning 
area 

( 2 ) 
Omalur Taluk 


Name of 
the local 
Planning 
area 
(2 ) 
76 


(3) 


(1) 


198 . 


(3 ) 
Taramangalam 
Sikkampatti 


164 . 


38 


Chettippatti 


199 . 


165 . 


Pacchanampatti 


200 . 


166 . 


201. 


Balbakki 
Tattyanpatti 


Kasuvireddipatti 
Azhagusamudram 
Dasavilakku 


167. 


202 . 


168 . 


Kamalapurarn 


Karukkalvadi 


203. 
204 . 


169 . 


Sakkarasettipatti 


Palappallikombai 


170 . 


Gobinathapuram 


205. 


Danishpet 
Kadayampatti 


171. 


Vellalapatti 


206 . 


172 . 


207 . 


Naduppatti 


Jagadevampatti 
Kaminayakkanpatti 


173. 


208 . 


Nachchanampatti 


174 . 


Tekkampatti 


209. 


Elattur 


175 . 


210 . 


Gundukkal 


176 . 


Tattayangarpatti 
Mungilpadi 
Gollapatti 


211. 


Konguppatti 


177 . 


212. 


Marakkottai 


178 . 


213 . 


Mukkanur 


179 . 


Mailappalayam 
Naranampalayam 
Ettikuttaipatti 


214 . 


Divattippatti 


180 . 


215 . 


Poosaripatti 
Dasagasamudram 


181. 


216 . 


182. 


Sekkarappatti 
Kottaimettupatti 
Kullamanayakkanpatti 


217 . 


Pannappatti 


183. 


218 . 


Kukuttaipatti 
Tumbipadi 


184 . 


Omalur 


219 . 


220 . 


185 . 


221. 


186 . 


Puliyampatti 
Sangitapatti 
Karuppur 


Sikkanampatti 
Darapuram 
Kanjanayakkanpatti 


222. 


187 . 


223 . 


Semmandapatti 


188 . 


Kottaikavundanpatti 


224 . 


189. 


Anaikavundanpatti 


190 . 


225 . 


Kalippatti 
Kattaperiyampatti 
Ubbilikamaramangalam 


Saminayakkanpatti 


191. 


226 . 


227 . 


192 . 


T .Maramangalam 


228 . 


193. 


Manattal 


Vellakkalpatti 
Mankuppai 
Pagalpatti 
Chellapillaikuttai 
Muthunayakkanpatti 


229. 


194 . 


Mallikuttai 


230 . 


Amarakundhi 


195 . 


231. 


196 . 


Konagappadi 


Tolasampatti 
Tundumaniyam 
Vedappatti 


197 . 


232. 
233 . 


Kurukkappatti 


80 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


Serial 
Number 


Name of 
the local 
Planning 

area 


Number and Name 
of the revenue Village 


Serial 
Number 


Number and Name 
of the revenue Village 


Name of 
the local 
Planning 
area 
( 2 ) 
38 


( 2 ) 


( 3 ) 


( 1 ) 
234 . 


( 1 ) 


35 


273 . 


235 . 


274 . 


236 . 


275 . 
276 . 


( 3 ) 
Chenrayapalayam 
Vellalakundam 
Tirumanur 
Veppilaipatti 
Godumalai R . F . 
Vellalakundam R . F ." . 


237 . 


238 . 


277 . 
278 . 


239 . 


180 


DHARMENDRA PRATAP YADAV , 

Secretary to Government. 


240 . 
241. 
242 . 
243. 
244 . 


245 . 


246 . 
247 . 
248 . 
249 . 


250 . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிமிடெட் , 

ஈரோடு மண்டலம் 
Disputes between workmen and Managements referred 

to Labour Courts for Adjudication 
( அரசாணை ( டி ) எண் 593 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( டி 1) த் துறை , 16 டிசம்பர் 2014, 
மார்கழி 1 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 .) 

No . II( 2 )/LE/ 45/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , (கோவை ) லிமிடெட் , ஈரோடு மண்டலம் 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு தொழிலாளர் குறை தீர்க்கும் 
தொழிற்சங்கம் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


251. 


252 . 


Periyerippatti 
Reddipatti 
Tindamangalam 
Karuppanampatti 
Kamalapuram 
Pottipuram 
Kanjeri R .F . part 
Pannikaradu R .F . part 
Karuvattuparai R . F . 
Arurpatti 
Ramireddipatti 
Selavadai 
Ariyampatti 
llavampatti 
Panikkanur 
Idaiyappatti 

Pappambadi 
Sankari Taluk 

Naduvaneri 
Teppakuttai 
Edanganasali 
Pudur 
Egapuram 
Eranapuram 
Kanakagiri 
Gudalur 

Kandarkulamanikkam 
Vazhapadi Taluk 

Kolattukombai 
Nirmullikuttai 
Anuppur 
Velampatti 
Kuttattupatti 
Palapatti 
Eripudur 
Sarkar Nattamangalam 
Karumapuram 
Mettupatti 
Perumalpalayam 
Kattuveppilaipatti 
Kavurkkalpatti 


253 . 
254 . 


255 . 


256 . 


257 . 
258 . 
259 . 


260 . 
261 . 
262 . 
263 . 
264 . 
265 . 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIVI1947 ) , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்திடம் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


266 . 
267 . 


268 . 
269 . 


இணைப்பு 

எழுவினா 
அரசுப் பேருந்துகளை கூட்டி கழுவிச் சுத்தம் செய்யும் 
பணிபுரியும் திரு . சுப்பிரமணி என்பவரை வாய்மொழியாக நிர்வாகத் 
தரப்பில் 31 - 03 - 2011 முதல் வேலை நீக்கம் செய்ததை ரத்து 
செய்து பணி தொடர்ச்சி மற்றும் பின் சம்பளத்துடன் மீண்டும் 
வேலை வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


270 . 


271 . 


Jan . 28 , 2015 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


81 


ம்ம் 


கார்போரண்டம் யுனிவர்சல் லிமிடெட் , (பாண்டட் டிவிஷன் ), ஓசூர் . மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 596 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 18 டிசம்பர் 2014 , 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
மார்கழி 3 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு- 2045.) 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No . ||(2) LE / 46/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக கார்போரண்டம் 

எழுவினா 
யுனிவர்சல் லிமிடெட் ( பாண்டட் டிவிஷன் ) , ஓசூர் என்ற 

பகுதி கதவடைப்பு செய்யப்பட்ட நிர்வாகத்தின் செயல் 
நிர்வாகத்திற்கும் , கார்போரண்டம் யுனிவர்சல் எம்ப்ளாயீஸ் 

நியாயமானதுதானா ? திரு . பி . வடிவேல் உள்ளிட்ட 25 
யூனியன் , ஓசூர் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 

தொழிலாளர்களுக்கு 24 - 10 - 2013 முதல் 24 - 11 - 2013 வரை 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; பணி இழந்த காலத்திற்கு முழு பின் சம்பளமும் இதர 

சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
மேற்சொன்ன தகராறில் கோரிக்கை எண் 1- ஐ சேலம் , கோரிக்கை நியாயமானதா ? 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் பெயர் பட்டியல் விபரம் 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)( c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் 

திருவாளர்கள் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறில் கோரிக்கை 

1 . பி . வடிவேல் 

14 . இ . தனலட்சுமி 
எண் .1 - ஐ இணைப்பில் காணும் எழுவினாவுடன் சேலம் , 2 . ஜி . பாலன் 

15 . எஸ் . சத்தியபாமா 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

எஸ். கே . சண்முகசுந்தரம் 16 . பி . விஜயராணி 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

4 . வி . ரவிகுமார் 

17 . எம் . கௌசல்யா 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

ஏ . ஹென்றிலாரன்ஸ் 18 . பி . கார்த்திகா 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் பி . சந்தோஷ்குமார் 

19 . எம் . ரோசிலின் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

7 . என் . பாபு 

20 . ஏ . ராஜேந்திரன் 

எம் . தெய்வேந்திரன் 21. எஸ் . லோகாம்பாள் 
இணைப்பு 

9 . ஏ . சபாபதி 

22 . எஸ் . தங்கராஜ் 
எழுவினா 

10 . பி . முருகேசன் 

23. எஸ் . சிவகுமார் 
திரு. காளியண்ண ன் , திரு . சீனிவாசன் மற்றும் திரு . முத்துராஜ் 
ஆகிய தொழிலாளர்களின் பணியிடமாறுதல் உத்தரவினை இரத்து 

11 . பி . கலாமணி 

24 . ஆர் . ராஜேஷ் 
செய்திட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

பி . ரேவதி 

25. எம் . கணேசன் 
நியாயமானதா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

ஏ . ராதாமணி 
விட்டல் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் 
லிமிடெட் , கோயம்புத்தூர் . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , சேலம் 
( அரசாணை ( டி ) எண் 600 , தொழிலாளர் மற்றும் ( அரசாணை ( டி ) எண் 602 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு (91) த் துறை , 18 டிசம்பர் 2014 , 

வேலைவாய்ப்பு ( டி 1 ) த் துறை , 18 டிசம்பர் 2014 , 
மார்கழி 3 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 

மார்கழி 3 . ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045. ) 
No . II (2 )/ LE / 47/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

No . II (2)/LE /48/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக விட்டல் டெக்ஸ்டைல்ஸ் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் , கோயம்புத்தர் போக்குவரத்துக் கழகம் , சேலம் என்ற நிர்வாகத்திற்கும் , சேலம் , 
என்ற நிர்வாகத்திற்கும் , பாரதீய கோவை மாவட்ட பொதுத் தருமபுரி , நாமக்கல் , ஈரோடு மாவட்ட போக்குவரத்து மற்றும் 
தொழிலாளர் சங்கம் , கோயம்புத்தூர் என்ற தொழிற் 

பொதுத் தொழிலாளர்கள் சங்கம் என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

சங்கத்துக்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 

கருதுவதாலும் ; 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

கருதுவதாலும் ; 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
சட்டம் XIVI1947 ) பிரிவிலும் , 10 ( 1 )( d ) பிரிவின் வரம்பு சட்டம் XIV /1947 ) பிரிவிலும் , 10 ( 1) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு கோயம்புத்தூர் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


கருதுவதுக்குமிடை யூனிவர்போண்ட தொடணையின் 


அகவை 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

கார்போரண்டம் யுனிவர்சல் லிமிடெட் , ஓசூர் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

( அரசாணை ( டி ) எண் 604 , தொழிலாளர் மற்றும் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 19 டிசம்பர் 2014 , 
தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

மார்கழி 4 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 . ) 

No . II( 2)/LE/ 49/2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
இணைப்பு 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக கார்போரண்டம் 
எழுவினாக்கள் 

யுனிவர்சல் லிமிடெட் (பாண்டட் டிவிஷன்) , நிர்வாகத்திற்கும் , 

கார்போரண்டம் யுனிவர்சல் எம்ப்ளாயீஸ் யூனியன் என்ற தொழிற் 
கோரிக்கை எண் 1 

சங்கத்துக்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
திரு . செல்வநாதன் , ஓட்டுநர் , 16 - 9 - 2009 அன்று விபத்து கருதுவதி 
ஏற்படுத்தியதற்காக நிர்வாகம் - 3 மாத காலத்திற்கு திரண்ட 

மேற்சொன்ன தகராறை சேலம் , தொழிலாளர் நீதிமன்றத் 
பயனின்றி வழங்கிய ஊதிய உயர்வு நிறுத்தம் செய்தும் , சேதாரத் 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
தொகை ரூபாய் . 1000 / - பிடித்தம் செய்தும் 10 - 01 - 2011 அன்று 
அளித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற 

அவர்கள் கருதுவதாலும் ; 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 

எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
கோரிக்கை எண் 2 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை இணைப்பில் 

காணும் எழுவினாவுடன் சேலம் , தொழிலாளர் நீதிமன்றத் 
17 - 12 - 2009 அன்று ஏற்பட்ட விபத்திற்கு திரு . செல்வநாதன் 

தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
( எண் . DR 2911 ) ஓட்டுநரின் ஊதிய உயர்வை 6 மாத காலத்திற்கு 

ஆணையிடுகிறார் . 
திரண்ட பயனுடன் நிறுத்தம் செய்து நிர்வாகம் 27 - 10 - 2010 
அன்று பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரும் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 

10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
கோரிக்கை எண் 3 
திரு . செல்வநாதன் (DR 2911 ) , ஓட்டுநர் என்பவர் தமது 

இணைப்பு 
கட்டுப்பாட்டாளரை தகாத வார்த்தையில் திட்டினார் என்று அவரது 

எழுவினா 
ஊதிய உயர்வை ஒரு வருட காலத்திற்கு திரண்ட பயனுடன் 
தள்ளிவைத்து , நிர்வாகம் பிறப்பித்த 04 - 05 - 2013 - ம் தேதிய 

திரு . கோபிகிஷன் (பணி எண் 17213 ) என்பவருக்கு 
உத்தரவை ரத்து செய்ய கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை ஓசூரிலிருந்து ஜபல்பூருக்கு வழங்கப்பட்ட பணியிட மாறுதல் 
நியாயம்தானா ? 

உத்தரவினை இரத்து செய்து மீண்டும் ஓசூரிலேயே நிர்வாகம் 

பணிவழங்க வேண்டும் எனக்கோரும் தொழிற்சங்கத்தின் 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் 
கோரிக்கை எண் 4 

பிறப்பிக்க . 
திரு . செல்வநாதன் ( எண் . DR 2911) , ஓட்டுநரின் ஊதிய டைனமெடிக் டெக்னாலஜிஸ் ( JKM Automotives ) 
உயர்வை ஆறுமாத காலத்திற்கு திரண்ட பயனின்றி தள்ளிவைத்து , 

ஸ்ரீபெரும்புதூர் 
நிர்வாகம் பிறப்பித்த 10 - 04 - 2013 - ம் தேதிய உத்தரவை ரத்து 

[ அரசாணை ( டி ) எண் 607 , தொழிலாளர் மற்றும் 
செய்ய கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 

வேலைவாய்ப்பு ( அ1) த் துறை , 23 டிசம்பர் 2014 , 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

மார்கழி 8 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 .) 
கோரிக்கை எண் 5 

No . II(2 )/ LE/ 50/2015. - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூர் 
திரு . செல்வநாதன் ( DR 2911) , ஓட்டுநர் முன் அனுமதியின்றி இருங்காட்டுக்கோட்டையிலுள்ள டைனமெடிக் டெக்னாலஜிஸ் 
பணிக்கு வரவில்லை என்று அவரின் ஊதிய உயர்வை ஒரு ( JKM Automotives ) என்ற நிர்வாகத்திற்கும் , ஒன்றுபட்ட 
மாத காலத்திற்கு திரண்ட பயனின்றி தள்ளிவைத்து , நிர்வாகம் 

தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற தொழிற்சங்கத்துக்குமிடையே 
பிறப்பித்த 22 - 11 - 2012 - ம் தேதிய உத்தரவை ரத்து செய்யக்கோரும் 

தொழிலாளர்களை பணியிட மாற்றம் செய்தது தொடர்பாக 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 
கோரிக்கை எண் 6 மற்றும் 7 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

அவர்கள் கருதுவதாலும் ; 
திரு . S . செல்வநாதன் (DR 2911) , ஓட்டுநர் 13 - 6 - 2011 
மற்றும் 11 - 7 - 2012 ஆகிய நாட்களில் மருத்துவ பரிசோதனை 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
செய்து கொண்டதற்கு வருகை பதிவு கோரும் தொழிற்சங்கத்தின் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10 ( 1)(d ) பிரிவின் வரம்பு 
கோரிக்கை நியாயமானதுதானா ? 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 


5 நியாயவை ரத்து செய் நிர்வாகம் 


Jan . 28 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


83 


540 


ம்ம் 


104 


105 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் கோரிக்கை எண் 5 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

" 09 - 11- 2013 முதல் தொழிலாளி திரு. K . கணேசன் 
சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

என்பவருக்கு பணி மறுக்கப்பட்டுள்ளதா ? ஆம் எனில் , அவருக்கு 

பணி மறுக்கப்பட்டு வரும் காலம் வரை ஊதியம் வழங்கப்பட 
இணைப்பு 

வேண்டுமா ? ஆம் எனில் , உரிய உத்தரவிற்காக " . 
எழுவினாக்கள் 
கோரிக்கை எண் . 2 

மா . வீரசண்முக மணி , 

அரசுச் செயலாளர் . 
கீழ்க்கண்ட பட்டியலில் உள்ள தொழிற்சங்க உறுப்பினர்கள் 
22 நபர்களை கும்மிடிப்பூண்டியிலுள்ள JKM பெரோடெக் லிமிடெட் 
என்ற நிறுவனத்திற்கு 04 - 11 - 2013 முதல் அயல்பணியில் 

PUBLIC WORKS DEPARTMENT 
பணியாற்ற நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளதை ரத்து செய்து முதல் 
எதிர்மனுதாரர் நிறுவனமான ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள டைனமேட்டிக் 

First Class Boiler Attendant Examination 2013 , Results 
டெக்னாலஜிஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் பணிபுரிய [ G . O . (D ) . No . 31 , Public Works (D2) , 20th January 2015 
அனுமதிக்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

தை 06 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2046.) 
நியாயம்தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவிற்காக . 

No . II( 2 )/ PWD / 51 / 2015 . -- The candidates bearing the 
வ . எண் இ .சி . எண் தொழிலாளர்களின் பெயர் 

following Registration Number are declared to have passed 
M . பன்னீர்செல்வம் 

in the First Class Boiler Attendant Examination (Viva- voce ) 
542 A . ஹரிதாஸ் 

held between March , 2013 and December, 2014 . 
543 C . அன்புதுரை 
552 P . ஆதிகேசவன் 

002 003 004 007 010 011 013 016 
554 ஆள்வாரப்பன் 018 020 023 | 

030 032 
555 ரஞ்சித்குமார் 

034 037 040 041 043 047 055 056 
558 வெங்கடேசன் 

058 059 060 065 068 070 071 072 
1699 ராஜா 073 076 079 081 083 

085 

086 090 
1700 புஷ்பராஜ் 

092 094 096 097 098 102 
1701 இளங்கோ 

109 113 115 116 117 119 121 122 
1702 D . குமார் 

123 124 126 127 128 129 130 131 
1703 சாரங்கபாணி 

132 134 138 142 143 161 166 173 
1704 சுரேஷ் 

188 190 194 198 201 203 204 206 
1705 M . நித்தியானந்தம் 

207 210 212 218 219 222 225 228 
1706 லட்சுமணன் 

229 233 235 236 238 239 240 241 
1707 ஜானகிராமன் 

242 243 247 248 250 251 252 253 
1709 L . ஸ்ரீதர் 

254 255 256 260 261 262 263 264 
1711 P . ஸ்ரீனிவாசன் 
267 270 272 274 275 276 279 

280 
1712 சரவணன் 

281 283 284 
R . சுதாகர் 

285 286 288 
1713 

291 
பிரபு 

293 295 296 298 300 301 
1714 

302 305 
1715 கணேசன் 

306 308 309 | 312 315 317 320 
கோரிக்கை எண் 3 

326 327 328 329 330 335 339 

343 346 348 351 352 353 355 356 
தொழிற்சங்க உறுப்பினர்கள் 22 நபர்களை அயல்பணிக்கு 
மாறுதல் செய்து உத்தரவிடப்பட்ட காலமான 04 - 11- 2013 முதல் 357 358 362 364 365 369 375 376 
பணி மறுக்கப்பட்ட காலம் வரை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் 

380 383 

389 396 398 399 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவிற்காக " . 

403 409 410 411 412 413 
கோரிக்கை எண் 4 

415 418 419 421 422 423 425 
" திரு . R . சுரேஷ் என்ற தொழிலாளியை சேப்டி ஷூ 

426 427 430 

430 432 438 439 441 442 
அணியவில்லை என்ற காரணத்தை கூறி 08 - 11 - 2013 முதல் 

448 450 454 457 458 459 460 
JKM பெரோடெக் லிமிடெட் நிர்வாகம் அவருக்கு பணி வழங்க 
மறுத்துள்ளனரா ? அவ்வாறு எனில் பணி மறுக்கப்பட்ட காலத்திற்கு 

463 466 467 469 end . 
அவருக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டுமா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவிற்காக . 

N . S . PALANIAPPAN , 
Principal Secretary to Government. 


ioswèac>>doi3o3jair 


- 


2 


321 


385 


A44 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


